Kerala Gazette No. 42 dated 22nd October, 2013 . 
PART I 


Section iii 


GOVERN 


கம் 


NMENT OF 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் -சி ) துறை 
அறிக்கை 

2013 ஜனவரி 10 
எண் 20525 /ச . இ . சி . 1/2012/ சட்ட ம் . திருவனந்தபுரம் , -- 

1934 பௌஷம் 20 . 


2013 ஜனவரி 9ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் தகவலுக்காக இதனால் 
வெளியிடப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . கெ . பத்மாகரன் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலாளர் . 


2013 - ன் அவசரச்சட்ட 


ம் எண் 9 


2013 - ன் கேரள பஞ்சாயத்துராஜ் ( இரண்டாவது திருத்த ) 

அவசரச்சட்டம் 


இந்தியக் குடியரசின் அறுபத்தி மூன்றாவது ஆண்டில் கேரள 
ஆளுநரால் விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 

1994 - ன் கேரள பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை மீண்டும் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு அவசரச்சட்டம் . 

முன்னுரை. - 2012 - ன் கேரள பஞ்சாயத்துராஜ் ( இரண்டாம் திருத்த ) 
அவசரச்சட்டம் ( 2012 - ன் 54) 2012 செப்டம்பர் 26ஆம் தேதி கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டிருந்ததாலும் ; 


2012 டிசம்பர் 10 ஆம் தேதி தொடங்கி 2012 டிசம்பர் 21ஆம் தேதி 
முடிவடைந்த கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மேற்குறிப்பிட்ட 
அவசரச்சட்டத்திற்கு பதிலாக சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் கொண்டு 
வருவதற்குரிய ஒரு மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கும் 
நிறைவேற்றுவதற்கும் முடியாமல் போனதாலும் ; 

மேற் குறிப்பிட்ட அவசரச் சட்டத்தின் ஏற்பாடுகளை மீண்டும் 
நிலைநிறுத்தாவிடில் இடர்பாடுகள் ஏற்படும் என்பதாலும் ; 

கேரள மாநில சட்டப் பேரவை கூட்டத் தொடரில் இல்லாமல் 
இருப்பதாலும் , தாம் துரித நடவடிக்கை எடுக்கவேண்டிய சூழ்நிலை தற்போது 
உள்ளது என கேரள ஆளுநர் புரிந்து கொண்டிருப்பதாலும் ; 

தற்போது , அதனால் , இந்திய அரசியலமைப்பின் 213வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு (1 )- ல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பர அறிக்கை செய்யப்படுகிறது . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . -- (1 ) இந்த அவசரச்சட்டம் 2013- ன் 
கேரள பஞ்சாயத்து ராஜ் ( இரண்டாம் திருத்த ) அவசரச்சட்டம் என 
அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2010 நவம்பர் 1ஆம் தேதி அமலுக்கு வந்ததாக 
கருதப்படலாம் . 

2 . 1994 - ன் 13வது சட்டம் தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல். - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கின்ற காலத்தில் 1994 - ன் கேரள பஞ்சாயத்து 
ராஜ் சட்டம் (1994 - ன் 13 ) (இதற்குப் பிறகு முதன்மைச்சட்டம் என 
அழைக்கப்படலாம் ) பிரிவு 3 - ல் கூறப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு உட்பட்டு 
அமலில் இருக்கும் . 

3 . பிரிவு 35 - ல் திருத்தம் - முதன்மைச்சட்டத்தின் பிரிவு 35 - ன் துணைப் 
பிரிவு (1)- ல் உட்பிரிவு ( பி )- ல் , “ இரண்டு முறை என்ற சொற்களுக்குப்பதிலாக 
" மூன்று முறை ” என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 

4 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . -- (1 ) 2012 - ன் கேரள பஞ்சாயத்து ராஜ் 
( இரண்டாம் திருத்த ) அவசரச்சட்டம் ( 2012 - ன் 54 ) இதனால் இரத்து 
செய்யப்படுகிறது . 

(2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற்கூறிய அவசரச்சட் 
டத்தின் அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் சட்டத்தின்கீழ் 
செய்த ஏதேனும் செயலோ, மேற்கொண்ட ஏதேனும் நடவடிக்கையோ 
இந்த சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச்சட்டத்தின்கீழ் 
செய்ததாகவோ , மேற்கொண்டதாகவோ கருதப்படவேண்டும் . 


ஹெச் . ஆர் . பரத்வாஜ், 

ஆளுநர் . 


